Kerala Gazette No. 33 dated 18th August, 2020 . 
PART I 


Section iii 


सत्यमेव जयते 


இ . 


OKE 


கேரள அரசு 


சட்ட ( சட்டமியற்றல் - ஐ ) துறை 


அறிக்கை 


எண் 5931 / ச . இ . ஐ . 2/2018 சட்டம் . 


2017 மார்ச் 3 
திருவனந்தபுரம் , 1193 மீனம் 17 

1940 சைத்ரம் 10 . 


கேரள மாநில சட்டமன்றப் பேரவையின் பின் வரும் சட்டம் பொதுத்தகவலுக்கென 
இதனால் பிரசுரம் செய்யப்படுகிறது. சட்டப்பேரவையால் நிறைவேற்றப்பட்ட மசோதாவிற்கு 2018 
மார்ச் 31 - ஆம் தேதி ஆளுநரின் அனுமதி கிடைக்கப்பெற்றது . 


ஆளுநரின் ஆணைப்படி, 


பி . ஜி . ஹரீந்திரநாத், 
சட்டத்துறை செயலாளர் . 


2018 - ன் சட்டம் எண் 9 


2018 - ன் கேரள சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கு ஓய்வூதியம் 

வழங்குவதற்கான (திருத்த ) சட்டம் 
1976 - ன் கேரள சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கு ஓய்வூதியம் வழங்குவதற்கான சட்டத்தை 
மீண்டும் திருத்தம் செய்வதற்கான ஒரு சட்டம் . 

முகவுரை -- 1976- ன் கேரள சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கு ஓய்வூதியம் வழங்குவதற்கான 
சட்டத்தை பின்வரும் தேவைகளுக்காக மீண்டும் திருத்தம் செய்வது உகந்ததாக இருப்பதனால்; 


இந்தியக்குடியரசின் அறுபத்து ஒன்பதாம் ஆண்டில் பின்வருமாறு சட்டமியற்றப்படுகிறது . 


G.39 / 2018 /DTP / S - 24 . 


21 


2 


1 . சுருக்கப்பெயரும் தொடக்கமும் - (1 ) இந்த சட்டம் 2018 - ன் கேரள சட்டப்பேரவை 
உறுப்பினர்களுக்கு ஓய்வூதியம் வழங்குவதற்கான ( திருத்த ) சட்டம் என்று அழைக்கப்படலாம் . 

( 2 ) இது 2018 ஏப்ரல் 1 - ஆம் தேதி அமலுக்கு வருவதாகும் . 


2. பிரிவு 2 பி - ல் திருத்தம் . - 1976 - ன் கேரள சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கு ஓய்வூதியம் 
வழங்குவதற்கான சட்டத்தின் ( 1976 - ன் 46 ) பிரிவு 2 பி -ல் ( இதன் பிறகு முதன்மை சட்டம் எனக் 
குறிப்பிடப்படும் ) துணைப்பிரிவு (11- ல் , “ இருபத்தி நான்காயிரம் ரூபாய் ” என்னும் வார்த்தைகளுக்குப் 
பதிலாக " எழுபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் " என்று சேர்க்கப்பட வேண்டும் . 

3. பட்டியலில் திருத்தம்.- முதன்மைச் சட்டத்தில் தற்போதுள்ள உள்ள பட்டியல் மற்றும் 
விதிகளுக்குப் பதிலாக , பின்வரும் பட்டியல் மற்றும் விதிகள் சேர்க்கப்பட வேண்டும் , அதாவது - 


" பட்டியல் 
[ பிரிவு 2 ( 1 ) -ஐ காண்க ] 

ஓய்வூதிய வீதம் 
காலயளவு 

ஒவ்வொரு மாதத்திற்கான 

ஓய்வூதியம் வீதம் 
இரண்டாண்டிற்கு குறைவான 

8,000 
காலயளவில் 
மொத்தம் இரண்டாண்டுகள் 

8,000 
மொத்தம் மூன்றாண்டுகள் 

12,000 
மொத்தம் நான்காண்டுகள் 

16,000 
மொத்தம் ஐந்தாண்டுகள் 

20,000 
பிரிவு 2 - ன் துணைப்பிரிவு (1 )-ல் குறிப்பிட்டபடி ஐந்தாண்டுகளுக்கும் அதிகமான காலயளவில் 
ஏதேனும் ஒருவர் உறுப்பினராக சேவை செய்திருந்தால் , ஐந்தாண்டுகளுக்குக் கூடுதலான 
ஒவ்வொரு ஆண்டிற்கும் ஆயிரம் ரூபாய் என்ற முறையில் ஒவ்வொரு மாதமும் கூடுதல் 
ஓய்வூதியமாக அவருக்கு அளிக்கப்படவேண்டும் . 

ஓய்வூதியத்திற்குத் தகுதியான காலயளவை மொத்தமாகக் கணக்கிடும்போது , பின்னங்களாக 
உள்ள அரையாண்டுகள் மற்றும் அதற்கும் அதிக கால அளவு அடுத்த முழு ஆண்டாக 
கணக்கிடப்பட வேண்டும் . 

முன்னாள் உறுப்பினர்கள் எழுபது வயதை பூர்த்தி செய்யும் பொருட்டு கூடுதல் ஓய்வூதியமாக 
ஒவ்வொரு மாதமும் மூவாயிரம் ரூபாய் வழங்கவும் , எண்பது வயதை பூர்த்தி செய்பவர்களுக்கு 
மூவாயிரம் மற்றும் ஐந்தாயிரம் ரூபாய் என்ற முறையில் ஒவ்வொரு மாதமும் அளிக்கப்பட 
வேண்டும் . 

இந்த சட்டத்தின் கீழ் தகுதியுடைய ஒரு உறுப்பினருக்குக் கிடைக்கப்பெறும் அதிகபட்ச 
ஓய்வூதியம் என்பது மாதம் தோறும் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேலாகாமல் இருக்கவேண்டும் . 


22 


